சிவபுண்ணியத்தெளிவு 


உ 
சிவமயம்‌ 


சிவபுண்ணியத்தகெளிவு 


சென்னபட்டணத்திலிருக்குந்தொண்டமண்டலவேளாளர்களில்‌ 
உயர்துளுவவேளாளராகய 
மண்ணிப்பாக்கம்‌ 
வேதகிரிமுதலியார்‌ 
சைவர்களிற்கற்றோரேயன்றிமற்றோருஞ்சிவ புண்ணியத்தின்‌ 
பெருமையுணர்ந்துய்வதேபயனாகக்கருகுப்‌ 
பிழைதிருத்தியச்‌சிற்பதிப்பிக்கவென்று 
சொல்லச்‌சிலபிரதிகளை க்கொண் 
டொருவாற்றாற்பிழைதருத்திக்‌ 
காஞ்சிபுரம்‌ 


சபாபதிமுதலியாரால்‌ 
சென்னைக்கல்விச்சங்கத்துத்தமிழ்ப்புலவராயெ 
திரு-வேங்கடாசலமுதலியாரது 


சரஸ்வதிஅச்சுக்கூடக்திற்பதிப்பிக்கப்பட்டது. 


சாலிவாகநசகவருடம்‌ - 1759 ல்‌ - நிகழாநின்ற 
துர்முதிஸ ஜப்பசிமீ 
இதன்‌ விலை - அணா - 6 


சிவபுண்ணியத்தெளிவு 


உ 
இருச்சிற்றம்பலம்‌. 


சிவபுண்ணியத்தெளிவு 


காப்பு.) 


பழகயபகுத்துவப்பான்மையெய்தவு 
முழுயெபகத்துவமுற்றுந்ங்கவு 
மொழுகியழும்மதத்தொளிகொண்ஞாநமா 
ரழகியபிள்ளையாரடிகள்‌ போற்றுவாம்‌ 


(சபாநாதர்துது.) 


உலகினுழுயிரினுமொன்றிநின்றருள்‌ 

குலவியவொளியுயிர்குறிக்கவைந்தொழி 

லிலகஇயமன்றினுளெழின்டஞ்செய்வோன்‌ 

வலமிகுமலரடிவழுத்துவாமரோ. 1. 


(சிவகாமித்தாயார்துதி.) 


ஒற்கமிலிருண்மலத்தொளியினீங்கியே 
நற்கதுபெறவருணயந்துபோற்றுவாஞ்‌ 
சிற்கனன்றன்னெொடுசிறப்பினோங்கியே 
கற்கொளிபோன்றுளாள்கமலபாதமே. 2. 


(விநாயகர்துது.) 


விடமணிகளனெனவிளங்கித்தோன்றவே 

தடமலர்நீர்கொடுதாழ்ந்துபோற்றுவாம்‌ 

வடவரைப்பாரதமருப்பிற்றீட்டுமா 

கடகரிமுகத்தவன்கமலபாதமே. 3. 


(சுப்பிரமணியர்துதி.) 


அந்தமாதுயுமிலாவாணவத்தொடும்‌ 

பந்தமானவைகெடப்பணிந்துபோற்றுவாஞ்‌ 

சந்தமார்தடவரைத்தமிழ்க்கடற்கருள்‌ 

கந்தவேள்புங்கழற்கமலபாதமே. 4. 


சிவபுண்ணியத்தெளிவு 


ந்திதேவர்துது.) 


ஓதுமுப்பொருளையுமுணர்த்துநாற்பதத்‌ 

தாதியாகமந்தழீஇயதனைப்பன்னிரு 

போதசூத்திரம்தாப்புகன்றநந்திதன்‌ 

பாதபங்கயமலர்பணிந்துபோற்றுவாம்‌. 5, 


(அகத்தியமுநிவர்‌ துது.) 


சகத்துயிரிருண்மலத்தநுவினீங்கியே 

யகத்தினுளவையெலாமடக்குவாய்மையா 

மகத்துவமெமக்கருண்மலயத்தோங்குச 

ரகத்தியன்றிருவடிக்கன்புசெய்குவாம்‌. 6. 


(காரைக்காலம்மைதுதி.) 


கொம்மைசேர்வரிமுலைக்கூறனார்தமைச்‌ 

செம்மைசேர்கயிலையிற்சென்றுபோற்றியே 

யிம்மையேசிவகதியெய்துகாரைக்கா 

லம்மைதாண்மலர்முடிக்கணிகுவாமரோ. i. 


(கிருஞாநசம்பந்தசுவாமிகள்‌ துதி.) 


பிறையணிமெளலியன்பேதையாளொடுஞ்‌ 
சிறையணிபுனற்றடத்தரமேவியே 


நிறையமுதருத்தவுண்ணெதழப்டாடுநான்‌ 
மறையவன்மலர்ப்பதம்வணங்கிவாழ்த்துவாம்‌. 8. 


(அப்பர்சுவாமிகள்துதி.) 


திரைபொருகடலிடைச்செறித்துத்தயமண்‌ 

புரையினர்விடுலைபுணயதாகவே 

யுரைதருமைந்தெழுத்துணர்த்துபாடலாற்‌ 

கரைவருமப்பர்தாள்கருதுவாமரோ. 9, 


(சுந்தரமூர்த்திசுவாமிகள்‌ துதி.) 


அந்தரமிழ்ந்தவெள்ளா னைமீதுறிஇ 
மந்திரவெள்ளிமாமலையினேகியே 
சந்திரசேகரன்சரணஞ்சேர்கமிழ்ச்‌ 
சுந்தரனடிமுடிசூட்டுவாமரோ. 10. 


சிவபுண்ணியத்தெளிவு 


(மாணிக்கவாசகசுவாமிகள்துதி.) 


பேதவுர்தநுகரணாஇுபின்னிட 

நாதவுரகன்றுமெய்ஞஞாநநாட்டத்தாற்‌ 

போதவர்பகுந்துதம்போகமேற்கொளும்‌ 

வாதவுூடிகளை வணக்கஞ்செய்குவாம்‌. 11. 


(இருத்தொண்டர்துதி.) 


ந்க்யொரிருண்மலநிறைந்தபேரொளி 

யாக்கியேமநோலயத்தகனறநோக்கனா 

னோக்கியேபேருயர்நோன்மைபெற்றசர்ப்‌ 

பாக்கியத்தொண்டர்தாள்பணிகுவாமரோ. 12. 


(மெய்கண்டசிவாசாரியர்துதி.) 


நற்றமிழாற்சிவஞாநபோதநூற்‌ 

சொற்றுயிர்க்கியல்பதாஞ்சுகோதயந்தரக்‌ 

கற்றவன்வெண்ணெய்மெய்கண்டதேசிகன்‌ 
கொற்றமார்குரைகழல்குழைந்துடோற்றுவாம்‌. 13. 


(அருணந்திசிவாசாரியர்துதி.) 


புன்னெறியகற்றியபோதசூத்திரத்‌ 

தின்னெறிவிளங்கநூலிலங்கச்செய்துமே 

னன்னெறிகாட்டருணந்திதேசிகன்‌ 

றன்னிருபங்கயசரணம்போற்றுவாம்‌. 14. 


(உமாபத௫வாசாரியர்துது.) 


சொற்றருமுதல்வழித்தொன்மைநூன்மறை 

கற்றொளிர்‌சிவப்பிரகா சநூல்புகல்‌ 

கொற்றவன்குடிவருகுரவனெம்மையா 

ணற்றவன்பதமகநாட்டுவாமரோ. 15. 


(குகைமறைஞாநதேூகர்துது.) 


மாசிலாகமமெலாம்வரம்புகண்டுயிர்ப்‌ 

பாசவேரறத்தமிழ்ப்பனுவல்செய்தவன்‌ 

றேசமார்குகைமறைஞாநகேசிகன்‌ 

வாசமார்மலர்ப்பதம்வணங்குவாமரோ. 16. 


ES 


சிவபுண்ணியத்தெளிவு 


(சத்தியஞாநதேசிகர்துதி.) 


சித்திசேர்வெண்ணெய்மெய்கண்டதேசிகன்‌ 
பத்திசேர்மரபினைப்பரித்தபண்டிகன்‌ 
முத்திசேர்‌சிவபுரமுதல்வனெம்மையாள்‌ 
சத்தியஞாநிதன்சரணம்போற்றுவாம்‌. 


[அவையடக்கம்‌.] 


புன்சொலாநரகனைப்புகுத்துற்கேட்பவர்க்‌ 
கன்சொலாயினுமஃதுழுக்கற்பாலதா 
நன்சொலாஞ்சிவகதிநல்குமேபெனிற்‌ 
புன்சொலாயினுமிகப்போற்றுந்தன்மைத்தால்‌. 


கண்ணுதற்புகழினைக்கருகுடா வெனிற்‌ 
பண்ணவர்மொழிகளும்பழியின்பாலவா 
மண்ணறன்புகழ்புகலடியனேன்மொழி 
தண்ணியவாயினும்புகழிற்சாருமால்‌. 


[நூற்சிறப்பு.] 
வேறு. 


அழுக்கிலாவநாதிமுத்தனகண்டிததுரியாதக 

னிழுக்கில்வேதாகமங்களியம்பினன்பொதுச்சிறப்பென்‌ 
றெழுக்கமாருலகத்தோர்க்குமோங்குசத்துநிபாதத்துன்‌ 
வழுக்கிலாதவர்க்குமென்றேமதுத்தனர்நூல்வல்லோரே. 


சவனைச்‌சிவத்தினொன்றார்சேர்க்குஞ்சித்தாந்தத்தோர்க்குள்‌ 
சவனைப்பரத்தினெொன்றாச்சேர்க்கும்வேதாந்தத்தோர்க்கும்‌ 
பாவதையிரண்டுமொன்றேபரமஞாநத்தோர்க்கெல்லா 
மேவியகருமகாண்டம்விளம்பிடிற்பேதமா மே. 


சுருதியின்மிருதிமுற்றுஞ்சொற்றிடும்புராணமெல்லாங்‌ 
கருதுபுண்ணியங்கடத்தங்கதிபசுத்துவமேகாட்டும்‌ 
பொருதிமிரக்கற்றிச்சைவம்புகல்‌சிவபுண்ணிபந்தான்‌ 
வருதியென்றருளாற்சாலோகாதியைவழங்குமன்றே. 


ஆரணம்புகன்றவாற்றாலக்கிநிட்டோமமாது 
சரணிவிரதநற்சாந்திராயணஞ்செய்கின்றோர்கள்‌ 
பூரணவிமாநத்தேறிப்புமியந்தர சுவர்க்கத்‌ 
தேரணிபுறிதராகியின்பொடும்போகந்துய்ப்பார்‌. 


20. 


21. 


22. 


23. 


சிவபுண்ணியத்தெளிவு 


ஓசைகொளசுவமேதமொருநூறியாகஞ்செய்தோர்‌ 
வாசவன்பதத்துற்சேர்‌வார்மற்றிவரநந்தகோடி 
நேசமார்மகத்தினாலுநிறை௫வன்டறாண்டர்தாமே 
பேசுசாட்டியத்தாற்சேரும்பெரும்பதமடையார்மன்னோ. 24. 


களித்துடுமிவைசரீரகன்மமென்றறைந்தவாற்றால்‌ 
விளித்துயிரினைப்பிறப்பில்வீழ்த்திடுமதனாலாவி 
குளித்திடுமலத்தைநீக்கிக்குரைகழல்காட்டுமீசன்‌ 

ரெளித்திடுசிவா கமக்தற்செப்புப்புண்ணியங்கடாமே. 25. 


ஆதியிலநாதிச ச்சிதாநந்தவமலன்றானே 
யோதியவிமலஞாநமுணர்வுயிர்க்குறமைநோக்கிச்‌ 

சோதிசேர்‌ கருணமேனிதொடக்கிப்பின்னருளாற்கூறு 
நிதிசேர்காமிகாதிநிறைமொழியிருபத்தெட்டாம்‌. 26. 


இங்கிவற்றின்பேதங்களிருநூற்றேழாமவற்றுட்‌ 

டுங்கமார்நந்திக்கெந்தைசொற்றவா கமங்கடம்மிற்‌ 
றங்குசிந்தியவிசுவசாதாக்கெந்தன்னின்மன்னும்‌ 
பொங்குபுண்ணியத்தையானுந்தமிழினாற்புகலுற்றேன்‌. 27. 


ரநூற்பெயர்‌) 


உலகனுக்கெமதாயுமுயிர்க்குறுஞ்சித்தியாயும்‌ 
பலமுறக்கொடுப்பதாயும்பகருமுத்தமமதாயுங்‌ 
குலவுபுண்ணியத்தையீசன்கூறிடநந்திகேட்டே 
புலமுறவிதற்குநாமம்புண்ணியத்தெளிவென்றானால்‌. 28. 


(கோபரசிகரந்தரிசிக்கும்பலன்‌) 


பிறையணிசிகரந்தூரப்பிறங்‌டெத்தரிசித்தேபி 
னறைகழற்கமலபாதத்தடிகளாலயத்துளே5ி 
முறையறப்பணிந்தார்முன்னமுற்றியவுடலந்தோறுஞ்‌ 
சிறையுறப்புரிந்தபாவந்தர்தலக்கணத்திற்றிண்ணம்‌. 29. 


(வழிநடந்துவந்தஇளைப்போடும்வலம்வரும்பலன்‌.) 


வழியினிலதிதூரக்தில்வந்திடுமிளைப்பினோடும்‌ 
விழிநுதலமலன்கோயின்மேவியேவலஞ்செய்வோர்தா 
மொழியதர்க்கிலேசத்தோடுமுயன்றமுற்பாவமெல்லா 
மழிவுறப்புரிவனெங்கோனருந்தவமிதன்மேலுண்டோ. 30. 


சிவபுண்ணியத்தெளிவு 


ஆசாரியரிருக்குமடாலயத்தையும்‌ அவர்‌ Lk 
திருமேனியையும்வலம்வரும்‌ - பலன்‌. 


இன்னவைகுரவனோங்குமெழில்கொளாலயத்துற்செய்தோர்‌ 
சொன்னமுற்பலத்துரட்டிதுன்னுவர்சோதுஞாந 
மன்னியகுரவன்மேனிமகழ்வுறத்தொழுதுநின்றோர்‌ 
பின்னும்வேணியனைக்கண்டபேற்றிருகுணிதஞ்சேர்வார்‌. 31. 


(ஆசாரியரைப்பணிந்துதுதிக்கும்பலன்‌.) 


பதிபைப்பணியும்பலத்திரட்டிபரமகுரவற்பணிவோர்க்கு 
வகுயுழுயிர்க்குளுயிராகிவளருஞாநவரோதயன்பாற்்‌ 
றுதியிற்சதமாந்தேசிகனைத்துதிப்போர்கமக்குத்தொகும்பலனென்‌ 
றதுகமறைகளறைதலினாலவன்றன்பெருமையளப்பரிதே. 32. 


(ஆசாரியருக்குப்பணிவிடைசெய்யும்பலன்‌.) 


பாசமகற்றுந்தேசிகற்குப்பரிவாலென்றும்பணியதனை 
நேசமுறவேபரிந்தோர்க்குநிகழும்பரமசிவயோக 
மாசைபெருக்கும்போகவிதமடையக்கருதினவர்குரவன்‌ 
வாசமலர்ச்சேவடியிணைகண்மகழ்ந்துபாங்கால்வணங்குகவே. ப 


திருவிழாவில்வலம்வருதலுக்கும்‌ 
ஆசாரியர்பின்வருதலுக்கும்பலன்‌. 


அட்டமூர்த்தியமலேசன்ணியார்விழவில்வலம்வருவோர்க்‌ 
கட்டமுறவோரடிக்கடிக்கங்குயற்றும்பரிமேதப்பலனாஞ்‌ 
சிட்டர்பரவுந்தேசிகன்பின்செல்கன்றோர்க்கும்பலமிஃதே 
கட்டமலமும்வினையுடலுங்கழித்துச்‌சிவக்தற்களிப்பாரே. 34. 


துசாரோகணஞ்செய்யங்காலத்தில்‌அதன்பின்வலம்வரும்பலன்‌.) 


பந்தமானபசுபாசப்பகைவனிடபக்கொடியேற்று 
மந்தவேலைதனிற்சென்றேயழகார்கொடிப்பின்வலம்வருவோர்‌ 
புந்திகளிகூர்தமநியமும்பொன்னுமகவும்பெளத்துரருஞ்‌ 
சிந்தைகளிப்பக்காசிநியிற்செல்வம்பெருகத்திளைப்பாரே. 35. 


சிவபுண்ணியத்தெளிவு 


(துசாரோகணநிவேசகநத்தின்பலன்‌.) 


வடமேருவினைச்‌சிலைவளைத்தவரதனிடபக்கொடியேற்றிற்‌ 
படமாரிடபநிவேதநத்தைப்பரிவாலருந்தும்பைந்தொடிதான்‌ 
றிடமேமலடியென்றிடினுஞ்சிறந்தமகவைப்பெற்றிடுவள்‌ 
விடமார்கண்டத்தமலேசன்விளம்புநூலின்விதியிதுவே. 


(திருவிழாவில்நாடோறும்வலம்வரும்பலன்‌.) 


ஏற்றுக்கொடியோனாலயத்தில்யாதோர்காலம்வலம்புரிவோர்‌ 
மாற்றற்குரியாரெழுபிறப்பின்வதிந்தபாவமத்திநத்திற்‌ 
போற்றிநாளும்விழவின்வலம்புரிவோர்மேலாமுருத்திரராய்த்‌ 
தோற்றித்திகழ்வருண்மையெனச்சொல்லுஞ்சுருதிசிவா கமமே. 


(ஏகாங்கநமஸ்காரமுதலாகியஅஷ்டாங்கநமஸ்காரம்‌.) 


சிரமேகாங்கம்வலக்கரத்தைச்‌சிரக்திற்குவித்தறுவிதாங்குள்‌ 
சிரமேல்வாமகரத்திணையுஞ்சேர்த்தறிரிவிதாங்கமதாஞ்‌ 
சிரநீள்‌ கரஞ்சாநுக்கணிலந்தண்டிற்பஞ்சாங்கமதாகுஞ்‌ 
சிரமோவாய்காதுகைசாநுசெகத்திற்படிதலட்டாங்கம்‌. 


(நமஸ்காரபலன்‌.) 


அறைந்தவங்கமைந்துவிதத்தாலுமநாதியவற்றினின்றே 
துறந்தஞாநவாநந்தசோதிபாதந்தொழுதெழுவோர்‌ 
சிறந்தவுலகன்மேலோர்மெம்ச்சிறப்புற்றிறைஞ்ச த்திகழ்ந்துவள 
நிறைந்தசாலோகாதிபலனெறியானுகர்ந்துநிலவுவரே. 


(சிவாலயத்தைத்திநமுமூன்றுவலஞ்செய்யும்பலன்‌.) 


பாசப்பகைவன்பசுபதியெம்பரமனுறையுமாலயத்தி 
னேசத்துடனேசென்றிறைஞ்‌ச நித்தமூன்றுவலம்பரிந்து 
பேசற்கரியோன்றிருமுன்னர்ப்பிறங்கவிருந்தபெருந்தவத்தோ 
ராசற்றிலகுசாமீபமடைவரிதுசத்துயமாமால்‌. 


(சிவயோகததெங்குமிடத்தின்பலன்‌.) 


பரவுமிரவோர்பகல்பகன்முற்பாகமொருநாளிருநாளா 
கரவுபெருகுஞ்சிவயோ கதங்குந்தலம்யாதத்தலமே 
கரவிறவமுந்தருமமுமங்கலங்களெவையுமாகமமும்‌ 
விரவுமுயிர்க்காம்புநிதமுமம்மேலோன்பெருமைவிளம்பரிதே. 


36. 


37. 


38. 


39. 


40. 


41. 


சிவபுண்ணியத்தெளிவு 


(இதுவுமது.) 


சித்தமலமும்வினையுடலுந்த்தென்றராளாலநாதிமல 
முத்தனடிக்கழத்துவிதமுத்தியடைந்தசிவயோ5ி 
புத்தியுடன்யாதோரிடக்திற்டொருந்தலரைநாழிகையவணே 
பத்திபடச்செய்பாவமெலாம்பரிந்துகெடுதனிச்சயமே. 


(கர்த்தத்தின்பலன்‌.) 


அத்தனிறைவனமலேசனமராலயத்தினருகுறுநீர்‌ 
சுத்தமசுத்தமாயினுநற்சுரர்கள்பரவுகங்கையென்றே 
புத்திபுரிந்தங்கத்தடத்தின்புனலுட்படிவோரியாரேனுஞ்‌ 
சத்தசநநத்துறுபாவந்தணந்துசிறந்துதயங்குவரே. 


(ஆசாரியர்‌திருவடித்தர்த்தத்தின்பலன்‌.) 


சித்துமசித்துஞ்சித்தசித்துந்தெளிந்தயோகவகம்பிரம 
முத்தியளிக்குந்தேசிகன்றன்முளரிச்சரணாக்கிரத்துதித்த 
சுத்ததோயந்தனைவாங்கித்தொழுதுசிரமேற்றெளித்தோர்தம்‌ 
புத்தியுறுபாவாதிவினைபோமக்கணத்திற்றிண்ணமதால்‌. 


(ஆசாரியர்கொடுக்கும்பரிகலத்தின்பலன்‌.) 


பாசமகற்றுந்தேசிகன்றான்பரிவானுகர்ந்துமிகுசேடம்‌ 
வீசவன்னோனேசமுடன்விதியினருந்துமேலோர்க 
ளோசைவடிவாஞ்சண்டேசனொப்புற்றுறைவரஃதல்லாற்‌ 
பேசவரியப்பாதகமும்பிரிப்பரிவைசத்துயமாமால்‌. 


(ஆசாரியர்‌திருவடிகளைப்பரிசிக்கும்பலன்‌.) 


மாநமொழுக்கந்தவந்தாநம்வனப்போர்நான்குவருணத்து 
ளீநமின்றியிரண்டாமாச்‌சிரமக்திருத்தலிசைந்துசிவ 
ஞாநமதின்முப்பொருளுணர்த்துநற்றேசிகன்றாள்பரிசித்தோ 
ரூநமானபாவமெலாமொழிவாரென்நூன்மொழிவாரே. 


(சிவலிங்கதரிசநபலன்‌.) 


தங்கங்கநகமேருவரைதாநங்கொடுத்தல் சதகோடி 
மங்குலளகக்கந்நியரைவளத்தினளித்தலொருகோடி 
துங்கந்தருகோடுடைக்தம்பாற்சுரபிவழங்கறுலங்குசிவ 
லிங்கந்தனையேகரிசித்தோர்க்கெய்தும்பலத்துக்‌ ணெயாமல்‌ 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


சிவபுண்ணியத்தெளிவு 


(சிவலிங்கத்தைப்பரிசிக்கும்பலன்‌) 


ஈசற்கன்பாயவனிலங்குமிலிங்கமதனைப்பரிசித்தோர்‌ 
மோசித்திடுவர்பாவமெலாமூலமலமுமுடித்தருளாற்‌ 
பேசற்கரியவாநந்தம்பெறுவாரிறவாப்பிரான்கழற்கீ 
ழோசைக்குளிகையுறக்களிம்பற்றுலோகம்பொன்னாமுறைமைபோல்‌. 


(அருச்சநையின்பலன்‌) 


நிலத்திற்றிகழ்ந்தநறுமலருந்ருற்பவித்தபோதெவையும்‌ 
புலத்தினழுந்தாவன்பினொடும்போதாநந்தன்கழற்கணிந்தோர்‌ 
மலத்தினநாதிமுத்தன்மலவயிரியுறையுஞ்சிவலோக 
தலத்திற்புகுந்துநலத்தகையதலைவரா கநிலவுவரால்‌. 


(இந்தப்புட்பம்‌அருச்சநைக்காகுமெனநினைக்கும்பலன்‌.) 


இறவைனமலன்றனக்கென்றேயா தோர்தலமுற்றிலகுமிகு 
நறைகொண்மலரையகமலரநபந்துமதிக்கலெவரேனு 
முறையினவர்க்கம்மதிப்பதனான்மூலமலமற்றேகமதா 
மறையின்முடிவின்வீட்டின்பம்வழங்கும்வழியின்பொருட்டாமால்‌. 


(நந்தவநம்வைக்கும்பலன்‌.) 


தேவதேவன்றனக்கன்பாற்கிறப்புமிகுந்தநறுமலர்ப்புங்‌ 
காவைமகிழச்சமைத்தளிக்குங்கருணையுடையோரியாவரவர்‌ 
புவின்மடந்தைகநகமிகப்பொருந்தியுலனைந்தியத்திற்‌ 
பாவினைலங்குழமுருத்திரர்‌தம்பதம்பெற்றிருப்பர்பணியகன்றே. 


(பசுவிற்குப்புற்கொடுக்கும்பலன்‌.) 


இரெவியெழுமுற்காலத்தினெழுந்தோர்பிடிபுற்பறித்தன்டாற்‌ 
பரவியரியசுரபிகட்குப்பரிந்துகொடுத்தபெருந்தவத்தோர்‌ 
விரவும்வறுமையாவைகளும்விரவாதொழிந்தேவெண்மதியு 
மரவுமணியுமணிமுடியோனமருஞ்சிவலோகத்தடைவார்‌. 


(சிவயோகிக்குப்பிச்சையிடும்பலன்‌.) 


விச்சைநான்மறைவேதியர்கோடிபேர்க்‌ 
இச்சையோடநமீபலம்யாவையு 
நிச்சயம்மொருநீள்‌சவயோகிகைப்‌ 
பிச்சையிட்டபெரும்பயனல்குமால்‌. 


48. 


49. 


90. 


91. 


92. 


93. 


ட 


சிவபுண்ணியத்தெளிவு 


(பசுவின்பாலபிஷேகபலன்‌.) 


கோவின்பேர்பெறுகர்த்தங்குறுகியே 
யாவினம்பதினாயிரம்பன்மறை 
மேவும்வேதியர்க்‌பலம்வீசுமா 
லாவின்பாலிறைக்காட்டிடுமன்பர்பால்‌. 


(பஞ்சகெளவியஅபிஷேகபலன்‌.) 


கொன்றைவேணிக்குழகனுக்கன்பினால்‌ 
வென்றியாவினைந்தாட்டும்வியப்பினோர்‌ 
பொன்றயங்குவிமாநம்பொருந்திவா 
னென்றிவாழ்வருருத்துரலோகமே. 


(இதுவுமது.) 


துய்யகாபிலகெளவியஞ்சோதுசேர்‌ 
செய்யலிங்கந்திகழ்பாணிவட்டமட்‌ 
டுய்யுமாறுள்லமாத்திரமாட்டினோர்‌ 
குய்யருத்துரலோகங்குறுகுவார்‌. 


(ஸ்தபநபலன்‌.) 


விதுயினாலிறைக்காட்டல்விரும்பிநீர்‌ 
வதியுநற்றபநம்பலவைத்துளோர்‌ 
புதியபோகங்கள்யாவும்பொருந்தியே 
யதிகருத்தரலோகமடைவரால்‌. 


(திருமஞ்சநபலன்‌.) 


கந்தமாமலர்நாற்றங்கமழுறிடஇச்‌ 
சிந்தும்வெண்டிரையாற்றினுட்‌ தநீர்‌ 
பந்தந்க்கும்பசுபதிக்காட்டினோர்‌ 
வந்துருத்திரலோகம்வழங்குவார்‌. 


(சிவார்ப்பிதபலன்‌.) 


வருந்தியாற்றியவான்றருபோகங்க 
ளருந்துமுன்னரமலற்கறிவொடும்‌ 
பொருந்தநல்கிலப்போகங்கள்யாவையுந்‌ 
திருந்திநாளுஞ்சிறப்புறமல்குமால்‌. 


94. 


99. 


96. 


97. 


90. 


99. 


ட 


சிவபுண்ணியத்தெளிவு 


புசிக்கத்தக்கமூர்த்தங்கள்‌.) வேறு. 


மாநதமண்டலங்கணிகம்பலகைபடம்பித்து 
வரைந்துடுத்துரமிர தம்வேரமேனவகுத்த 
தாநமிவையோரெட்டுமொன்றுக்கொளன்றகதுகந்‌ 
தண்படிகம்வாணலிங்கஞ்சாற்றுமிவற்றதுக 
ஞாநமயலிங்கத்திலரணைப்புசிப்போர்‌ 
நற்றீர்த்தந்தாநமகரும்பலங்ளெவையு 
மீநமுறுபலபாவமெரித்திடும்புண்ணியமு 
மெய்திடுவரிவர்க்கொழிவாம்பாவலிதமொழிவாம்‌. 60. 


(சிவபுசையின்பலன்‌.) 


செந்தழல்வேதியரைக்கொன்றோர்தேசிகனைப்பிழைத்தோர்‌ 
தேநுவினையறுத்தோர்கள்‌ செய்நன்றிசெகுத்தோர்‌ 
தந்தைதாய்தனைப்புதல்வன்றனைத்தமையன்றனையுந்‌ 
தநுவினைனின்றுயிரொழித்தோர்தமநியமுங்கவர்ந்தோ 
ரந்தமின்மித்திரரறவோராண்மையினிற்சிறந்தோ 
ராக்கைதடிந்தோர்குரவன்மனையயலார்மனையும்‌ 
பந்தமுறவணைந்தோர்மாபாதகத்தோரேனும்‌ 
பரமனைவந்திக்லெந்தப்பாவமெலாமறுமே. 61. 


(ஆலயத்தற்சிவலிங்கப்பெருமானைத்தரிசிக்கும்பலன்‌.) 


அற்பமகத்துவம்வறியோரதிகதநமுடையோ 
ரளித்தவர்க்குப்பலஞ்சமமாமாதலினால்விதாந 
கற்புடையவிதியினராயொருபொழுதாலயத்தற் 
கண்ணுகறன்றிருமுன்னர்க்களிப்புடனேத்தினர்தாம்‌ 
பொற்புடையபலபோகஞ்செல்வங்களெவையும்‌ 
பொருந்துமிகலோகத்துற்போதழுற்றிருந்தே 
யற்புதமெய்யந்துயத்திலடைவர்முத்தியெனவே 
யநாதுமுத்தன்மலவயிரியறைந்தனனாகமத்தே. 62. 


எதி - பிரமசாரி - கஇரகஸ்தன்‌ - வாநப்பிரஸ்தன்‌ - 
இவர்களுக்குக்கொடுக்குந்தாந பலன்‌. 


எதுபிரமசரிகரகியெழிழ்வனத்துலுறைவோ 
னென்னுமிவர்ஞாநயோகக்கிரியாதியாநக்‌ 

ததிகதவமுடையரிவராதலினன்வர்பா 
லருளினவரவர்க்கேற்றதாநமளித்திடில்வான்‌ 

கதிருதயம்வரவுலகிலிருளகலுமாடோற்‌ 


5 


சிவபுண்ணியத்தெளிவு 


கழிந்தகலும்வறுமையெலாமொழிந்திடில்ன்னவர்க்கே 


புதியதநதாநியம்புத்திரபெளத்திராதி 
புங்கமுறுபோகமெல்லாந்தங்குயுறுந்தா னே. 63. 


சங்கு - வாத்தியம்‌ - சாமரை - வாள்‌ - கண்ணாடி - 
குடை - வஸ்‌இரம்‌ - பொன்‌ - தாம்பிரபாத்துரம்‌ இவற்றின்‌ பலன்‌. 


தழங்குசங்குபல்லியஞ்சாமரைவாள் கண்ணாடி 
சத்திரம்வத்திரங்கநகந்தாம்பிரபாத்திரமு 
முழங்குநதிமதியிதழிமுடிக்கணிந்தபெருமான்‌ 
முன்னருறப்பணிந்தெழுந்துமொழிந்திடுநூன்முறையே 
வழங்குவோர்தமைமுன்னாள்‌ வருத்திடுநல்குரவு 
மாற்றியகமகழ்வுறப்பின்மல்குவளநுகர்வர்‌ 
பழங்கணிருளொளியகன்றவுயிர்க்குயிராய்நிறைந்த 
பரமசிவனுருத்திரன்றன்பதிபெறலுண்மையதால்‌. 64. 


(சிவபெருமானுக்காகமணிகொடுப்போரடையும்பலன்‌.) 


ஆறுவேணியமலற்குமண்டபத்‌ 

தேறுமாமணிதூபத்தெறிமணி 

கூறியீந்தவர்கூறருஞ்செல்வமும்‌ 

வீறுதேசமுங்கூர்த்தியுமேவுவார்‌. 65. 


1 சிவபெருமானுக்கு - ஆதநம்‌ - சயநம்‌ - வாகநம்‌ - ச்‌ 
சிவிகை - கொடுபோரடையும்‌ பலன்‌. 


ஆதநஞ்சயநம்மணியாநமு 

மேகமில்‌சிவிகைமுதலின்புற 

நாதனுக்குக்கொடுத்தநலத்தினா 

லோதலுற்றசாமீபமுறுவரால்‌. 66. 


நாடகசாலை - திருமதில்‌ - கோபுரம்‌ - மண்டபம்‌ - 
சிவபெருமானுக்காகக்கட்டுவிப்போரடையும்‌ பலன்‌. 


திருவரங்குதிருமதில்கோபுர 

மருவுமண்டபம்வானவற்கன்பொடு 

கருவரம்பறக்கண்டவர்கண்ணுத 

லுருவநன்குறமேவுவருண்மையே. 67. 


ட 


சிவபுண்ணியத்தெளிவு 


ச ச. 
தபதூபங்கள்்‌ கொடுக்கும்‌ பலன்‌. 


கலன்களாகுயுங்கற்கரடாதுயும்‌ 
பொலன்கொட்ீபகந்தாகுயும்புங்கவற்‌ 
கலங்கவேயளித்தோர்நிலனின்மிசை 
நலங்கடுய்த்துநற்றேவினைநண்ணுவார்‌. 


(சிவபெருமானுக்குப்புமிகொடுப்போரடையும்பலன்‌.) 


வளங்கொளோர்பசுவின்னதண்மாத்துரம்‌ 
விளங்குபுமிவிமலற்குநல்கினோ 
ருளங்கொடீவினையாவுமொர்யவர்‌ 
தளங்கொடாதநபலங்களுந்தாங்குவார்‌. 


(விளைநிலமும்‌ சோலையும்‌ ௪வபெமானுக்குக்கொடுக்கும்பலன்‌.) 


நீரினோங்கிநிறைவிளை புமிவிண்‌ 
காரினோங்குகவின்பொழின்ஞாநமார்‌ 
சரினோங்குசிவன்றனக்கந்திடிற்‌ 
பாரினோங்குபல்போகமும்பல்குமால்‌. 


(சிவவேள்விசெய்பும்பலன்‌.) 


தேற்றுநூன்முறையேசிவயாகம 
தாற்றினோர்‌ களமலனுக்கன்பினாற்‌ 
கூற்றின்முவேழ்குலங்குழித்த்யினின்‌ 
றேற்றிவான்‌சவலோகத்திருப்பரால்‌. 


(சிவாநந்தமடையும்பலன்‌.) 


ஞாநகேசிகனவிற்றியஞாநயோகதனா 
லீநமின்றியபத்தியாலிறையைமுன்னுணர்ந்த 
மோநஞாநவாநந்தமாமூதுயிரடைந்தோ 
ரூநமாமலக்குரம்பையின்மீண்டிவணுகுயார்‌. 


(சிவபெருமானுக்காகவாவிகூபதடாகம்வகுக்கும்பலன்‌.) 


வாவிகூபதடாகங்கள் வகுத்துமேற்றனக்கோர்‌ 
கோவிலாதபேர்க்குரிஏலைக்குறித்தவைகொடுத்தோர்‌ 
தாவில்‌சர்ப்பெருந்தநத்தொடுந்தரணிமேற்றழைத்தே 
சேவினோங்கியதேவினையடைவரந்துயத்தே. 


66. 


69. 


70. 


71. 


72. 


73. 


ட 


சிவபுண்ணியத்தெளிவு 


(பார்வதியாரைஅருச்சிக்கும்பலன்‌.) 


இலையதத்துவத்திலயியோடிலயமுற்றிலங்கத்‌ 
தொலைவில்பேருயிர்க்கருவியாய்த்துரியமேனிறைந்த 
தலைவியெம்பெருமாட்டியைத்தாழ்ந்துநூன்முறையே 
நிலையினின்றருச்‌சித்துளோர்நிறைசிவத்துறைவார்‌. 


ப்‌ ரல்‌ 
பொருட்டுஉயிர்விடுவோரடையும்‌ பலன்‌. 


குருவிலிங்கசங்கமத்தினைக்குறித்தவற்றிடையு 
றொருவுதற்பொருட்டாறமதுயிர்விடுமுரவோர்‌ 
மருவிடும்பலமெமக்குமேவளம்படவகுப்பா 
னருமையென்றனனனைத்தையுமுணர்த்துபேரறிவோன்‌. 


(இதுவுமது.) 


குருத்தபத்தியுமிருவிதநூன்முறைகுறிக்கின்‌ 
வருத்தமற்றநற்சுபாவழுங்கவடுமாய்வழங்குந்‌ 
தெரித்தமுன்னையதிகபரத்தினைற்குகஞ்சேரப்‌ 
பொருத்துமற்றதுபரத்துனைற்சுகத்தினேப்புணர்க்கும்‌. 


சிவலிங்கமிருக்குமிடமுதல்‌ நூற்றைம்பது முழு 
அளவுக்குட்பட்டபுமியிலிறந்தவர்களடையும்பலன்‌. 


துன்றுசர்ச்சிவிலிங்கமுன்றெொடுத்துநீள்‌ கரங்க 
ளொன்றுநூற்றைம்பதுறுமுழமுற்றநாற்றிசையு 
மென்றுமேற்சிவலோகமேயிவற்றுயிர்துறந்தோர்‌ 
சென்றுசேர்வர்சாமீப்பியமென்பதுதிடனே. 


(புறச்சமயத்தாலடையும்பலன்‌.) 


பாட்டமேபிரபாகரம்பெளத்தம்வேதாந்த 
நாட்டுசாங்கியமால்வைணமுதற்பசுநூ 
ற்ட்டுதன்னகப்பொருளினைத்தெளிந்துளோர்க்கின்பங்‌ 
கூட்டுமேயிருஞ்சுவர்க்கத்துனென்றுநூல்கூறும்‌. 


74. 


75. 


76. 


77. 


76. 


சிவபுண்ணியத்தெளிவு 


(ஆகமத்தின்பலன்‌.) 


ஆதுயைந்தொழிலாற்றிடாதாற்றுவோனணிவின்‌ 
போதகாரியமறைத்தவாணவத்துனைப்போக்க 
வோதுமாகமந்தன்னையுற்றுணர்ந்துளோர்தமக்கே 
கோதஷுல்புத்துயுமுத்தியுங்கொடுத்துடுமாதோ. 79. 


(இதுவுமது.) 


கற்றதேசிகனருளினாற்சிந்தியா கமத்தைப்‌ 
பற்றினாலுளமுயற்‌௪யாற்பணிவொடும்பயின்றோர்‌ 
பெற்றதோரிந்தப்பிறப்பினிற்பெருமலந்ங்கிச்‌ 
சிற்றுயிர்க்குயிராகயசிவத்தினெொன்றாவார்‌. 80. 


| அபய்‌ - மடாலயம்‌ - சிவலிங்கம்‌ - புட்கரணி 
முன்போலாகச்செய்விப்பவர்களடையும்‌ பலன்‌. 
(வேறு.) 


மாதவர்மடங்களாதிவரகன்மந்திரங்களாதி 

நாதமாமிலிங்கமாதுநளிநபுட்கரணியாது 
சேதமுற்றிடின்முன்போலச்செய்குன்றோர்க்குறும்பலந்தா 
னோதுமுன்செய்தோர்தம்மிலாயிரங்குணிதமோங்கும்‌. 81. 


னமனல வடக களப 
பழுதறச்செய்விப்பவர்களடையும்‌ பலன்‌. 


உரைத்துடுமடங்களாகுயுறுப்பினிற்‌கதையினூலிற்‌ 
றேரித்துடுமுறையேநன்றாய்த்தெளிவுறச்செய்கின்றோர்க்கு 
வரைக்திடின்முன்னஞ்செய்தோர்மருவிடும்பலத்தின்மேலாய்‌ 
விரித்திடும்பலமுநூறுமடங்கெனவியம்புமாதோ. 82. 


(சிவயோகியின்பெருமை.) 
முந்நூற்சடங்குமுடியாதோன்முடித்தோன்வேதமுழுதுணர்ந்தோன்‌ 
றன்னேர்வந்நிகோத்துரியெச்சாவான்சத்துரயாகி 


யிந்நூற்புகழ்வேதாந்துயிவரிசைத்தமுறையாயிரமகுகர்‌ 
தொன்னூல்வேதச்‌ரப்பொருண்முத்துரியமகவாக்கியமதலின்‌. 83. 


ES 


சிவபுண்ணியத்தெளிவு 


(இதுவுமது. 


மதித்ததத்துவம்‌சியந்நுவயவாக்கெத்தின்வாய்மையினை 
விதித்தவிஞ்சையார்கோடிமறையோர்மேலாம்பசுபதிமுன்‌ 
கதித்தவோசைச்சிவா கமத்தின்க௧ருதும்பொருண்மூன்றுணர்ந்துயிருட்‌ 
பதித்தபரமசிவனருளும்பார்க்குஞ்சிவயோகிக்கணையோ. 


(ஆசாரியற்குஅந்நம்‌அளிப்போரடையும்பலன்‌.) வேறு. 


வெதநன்குணர்விப்பிரர்கோடிபேர்க்‌ 
காதிநூன்முறையாலருத்தும்பல 
மோதுமோர்குரவற்குறுமோதனங்‌ 
காதலாலருத்தும்பலங்காட்டுமால்‌. 


(சிவயோகிக்குஅந்நமளிபோரடையும்பலன்‌.) 


மறைவலோரிலக்கம்பெயர்மாந்தவே 
நிறையினாலருத்தும்பலநேருமா 
லுறையுஞ்சாதகயோகுயொருவனுக் 
கறையுநூன்முறையந்நமருத்தவே. 


(சர்ப்புத்திரமார்க்கத்தார்க்குஅந்நமளிபோரடையும்பலன்‌.) 


ஒதுநான்மறையோரயுதம்பெயர்க்‌ 
கதலால்வரும்புண்ணியமெய்துமாற்‌ 
பூதநாதன்பதம்பணிபுத்துிர 
ரேதமில்லொருவர்க்கமுத்தலே. 


(சமயத்ட்சைபெற்றவற்குஅந்நமளிப்போரடையும்பலன்‌.) 


ஆற்றும்வேதியராயிரம்பேர்தமக்‌ 
கேற்றமோடநமீபலம்யாவையஞ்‌ 
சாற்றுமோர்சமயிக்குத்தகுதியாற் 
போற்றிவீசிடும்புண்ணியறநல்குமால்‌. 


(சிவநாமகர்த்தநஞ்செய்வோர்க்குஅந்நமளிபோரடையும்பலன்‌.) 


நூறுவேதியர்க்கபலநொய்தென 
வீறியோங்கிவிளங்குதன்மெய்ம்மையே 
பேறுபர்த்தருளெம்பெருமான்புகழ்‌ 
கூறும்பத்தருக்கந்நங்கொடுத்தலே. 


84. 


85. 


86. 


87. 


86. 


89. 


ட 


சிவபுண்ணியத்தெளிவு 


ட - தண்டுலம்‌ - தீபம்‌ - வஸ்திரம்‌ - கனி - யிவை 
சிவபெருமானுக்கும்‌ ஆசாரியற்குங்‌ கொடுக்கும்பலன்‌. 


போற்றுசாமரந்தண்டுலம்புவொளிக்‌ 
காற்றுதபங்கலைகனியாதிய 
வேத்துயீசற்குமின்குர வற்குமே 
சாற்றியீந்தவர்தாமுறுபுண்ணியம்‌. 


(முற்கூறியசெய்யுளுமிச்செய்யுளுமொருதொடர்‌) 


ஒதுரோமநற்றண்டுலமோர்மல 
ராதியாகியவவ்வவற்றின்றொகைக்‌ 
கேதமில்லுகமாயிரமின்பொடும்‌ 
புதநாதன்புரத்திற்பொலிவரால்‌. 


(உத்தியாநவநம்வைப்போரடையும்பலன்‌.) 


உத்தியாநமிறைக்களித்தோரதற்‌ 
பத்திரம்மலர்பைங்கனியின்வரை 
யொத்த€ருகமொன்றிமகிழ்வொடு 
நித்தனோங்கும்புரத்தினிலவுவார்‌. 


(சடைமுடிபரிக்குஞ்சிவபத்தர்‌ அடையும்பலன்‌.) 


பத்தர்நூன்முறைவேணிபரித்திடி 
லொத்தவற்றுறுவேணியொவ்வொன்றிற்கு 
மெத்துமச்சுவமேதபலத்தினைச்‌ 
சத்தியம்மவர்நாடொறுஞ்சார்தலே. 


(முண்டிதம்‌ - சிகை - உடையசிவபத்தர்‌ அடையும்பலன்‌.) 


அண்டவாணனுக்கன்பொடுமுண்டிதங்‌ 
கொண்டநீள்‌ சிகையாயினுங்கொண்டுளோர்‌ 
பண்டருந்நரமேதபலத்தினே 
ரெண்டிகழ்ந்ததிநந்தொறுமெய்துவார்‌. 


90. 


91. 


92. 


93. 


94. 


சிவபுண்ணியத்தெளிவு 


(சிவபத்தருக்குச்சிவலிங்கங்கொடுப்போரடையும்பலன்‌.) 


ஈசனன்பர்க்கிலிங்கமளிகலைத்‌ 
தேசுவேதித்திலத்தொகைக்காயிரம்‌ 
பேசுதிவ்வியகற்பம்பிரானுறை 
வாசமார்‌சிவலோகமருவுவார்‌. 


சிவாலயத்திலும்‌ஆசாரியரிருக்குமிடத்திலு 
மொருநாள்‌ தருவலகிடுவோரடையும்பலன்‌. 


அண்ணறன்பொருட்டாசிரியன்பொருட்‌ 
டெண்ணியேயலகட்டுழியோர்திநங்‌ 
கண்ணின்மேவருசெந்துக்கழியினு 
நண்ணுவார்சாந்திராயநநற்பலம்‌. 


(ஒருபட்சந்திருவலகிடுவோரடையும்பலன்‌.) 


மிக்கவிந்தவிதியிடையின்றியே 
பக்கமொன்றலட்டவர்பலவளந் 
தொக்கருத்துரலோகந்தொகுவராற்‌ 
றத்கதுவ்வியகோடிசதயுகம்‌. 


(சவபெருமானுக்காகநீராஞ்சநமேந்துவோரடையும்பலன்‌.) 


அண்ணலுக்கபிடேகமதாகுயி 
லெண்ணன்பிக்கநீராஞ்சநமேந்துனோர்‌ 
விண்ணருக்கரோர்கோடியர்மெய்யராய்ப்‌ 
பண்ணின்மிக்கபரன்பதிபற்றுவார்‌. 


(குயிரபிஷேகபலன்‌.) 


வண்டுகிண்டிதழித்தொடைவார்சடை 
யண்டநாயகற்கன்பொடுவெண்டயிர்‌ 
தொண்டினோடுந்தொழுதுவந்தாட்டினோர்‌ 
விண்டுவின்பதுமேவுவர் மெய்ம்மையே. 


(பசுவினெய்ய்யபிஷேகபலன்‌.) 


ஆயகற்பமோராயிரகோடியு 
மோய்வதன்றிபுஞற்றியபாவங்க 
டேயுநற்சிவலிங்கத்திற்ச£ர்பெறத்‌ 
தூயநெய்முதலாட்டிடுந்தூயர்க்கே. 


95. 


96. 


97. 


96. 


99. 


100. 


ட 


சிவபுண்ணியத்தெளிவு 


(தேன்‌அபிஷேகம்‌ - ஞாநாக்கிநியிற்புசை - செய்யும்பலன்‌.) 


தேவவைந்துசிவலிங்கத்தாட்டினோ 

ரூனுவந்துபல்பாவமொழிப்பரான்‌ 

ஞாநவங்குயிற்புசைநயந்துடின்‌ 

மாநவங்குபதத்தினில்வாழ்வரே. 101. 


(குரும்புரசஅபிஷேகபலன்‌.) 


இக்கினூறுமிரதமினிமையாற்‌ 

செக்கர்மேனிச்சிவலிங்கத்தாட்டினோர்‌ 

தக்கனாற்றுமகந்தடிந்தெம்மையாண்‌ 

மிக்கவீரதரன்பதிமேவுவார்‌. 102. 


(எண்ணெய்‌ - இளந்ர்‌ - அபிஷேகபலன்‌.) 
சங்கரற்கெட்டயிலமெய்ச்சாத்துடிற்‌ 


பொங்குவாயுவின்பொன்னகர்சேர்குவார்‌ 
துங்கநீர்க்கனியாட்டிற்றுரி்சுபோய்த்‌ 


தங்குவார்பிகுர்தங்கியதாநமே. 103. 
(விபதிஅபிஷேகபலன்‌.) 

வேதநீற்றைவிமலனுக்காட்டினோ 

ரோதுமச்‌சிவன்போன்றங்கொழிவின்றி 

மூதெயிற்கவலோகமுதற்பதி 

போதமுற்றவர்போற்றப்பொலிவரே. 104. 


சிவபெருமானுக்கும்‌ ஆசாரியருக்கும்‌ 
பொன்னுமணியுங்கொடுப்போரடையும்பலன்‌. 


நம்பனுக்குநற்றேசிகற்கும்பகள்‌ 

செம்பொனோர்துடிமாத்திரஞ்செய்தவ 

ரும்பர்கோன்பதியொன்றுவர்மாமணி 

யிம்பர்வீசினயன்பதமெய்துவார்‌. 105. 


(சிவபெருமானுக்குத்தூபமிடுவோரடையும்பலன்‌.) 


தேவதாருவுமேருவுஞ்சர்மிக 

மேவுகுந்துருவும்வில்வமாதிய 

தாவினற்கனிநெய்யொடுதங்குய 

தூவமிட்டவரச்சுதனாவரே. 106. 


ப்‌ 


சிவபுண்ணியத்தெளிவு 


(இதுவுமது) 


விதியிவற்றினற்கந்தம்விரவிடி 
னதிகமாறாயிரங்குணமாமிவை 


புதியகுக்குலுவோடுடொருந்திடில்‌ 
வதியுமாறாயிரங்குணம்வாய்க்கவே. 


(இதுவுமது) 


அன்னவைகருகத்துறினாயிரந்‌ 
துன்னுமிக்குணத்தின்மயிடாக்கியென்‌ 


றுன்னுநற்டொருள்‌ கூடினுருத்திரன்‌ 
றன்னையொத்தபலன்றருந்தன்மையார்‌. 


(இதுவுமது) 


காரின்மிக்கபொதியத்திற்கார8ற்‌ 
சரின்மிக்கவித்தூபஞ்செறித்துடிற்‌ 
பாரின்மிக்குப்பயின்றபல்பாவமும்‌ 
வேரினற்றுவிளிந்திடன்மெய்ம்மையே. 


சிவலிங்கப்பெருமானுக்குப்பச்சைக்‌ 
கருப்பூரக்கலவைசாத்துவோரடையும்பலன்‌. 


சுகந்தகந்தஞ்சுலவியலேபந 
முகந்தலிங்கத்தொருதிநஞ்சாத்தினோ 
ரிகந்துபாவமிமையவர்கோடியாண்‌ 
டகந்தெளிந்தங்கரன்பதிநண்ணுவார்‌. 


சிவபெருமானுக்காகப்பேரிமுதலிய 
வாத்தியங்கள்கொடுப்போரடையும்பலன்‌. 


பொங்குபேரிபொருமுரசம்மிரு 
தங்கமோடுகுமில்படகாகுயுஞ்‌ 
சங்குதாளந்தனுமிகுகாகளம்‌ 
விங்கு£ரொலிவேணுவும்வணையும்‌. 


107. 


108. 


109. 


110. 


111. 


ட 


சிவபுண்ணியத்தெளிவு 


(முற்செய்யுளு மிச்செய்யுளு மொருதொடர்‌) 


சொன்னவின்னவைசோதிநிலாவணி 
மன்னவகுவழங்கியமாதவ 
ரன்னவன்றனையொத்தயுதந்தருந் 


துன்னுகற்பமவன்பதுதோய்வரால்‌. 112. 


சிவாலயத்துலுஞ்சிவனடியார்கள்மடாலயத்துலும்‌ 
நவமணிமாலிகையாற்பத்திசெய்தவரடையும்‌ பலன்‌. 


நித்தலம்முதனீண்மணிமாலிகை 
யத்தனாலயத்தன்பர்மடத்துனும்‌ 
பத்திசெய்தவர்பற்பலலோகமு 


மத்தர்போனெடுங்காலமமர்வரால்‌. 113. 


சிவபெருமான்சந்நிதியில்துதிசெய்வோ 
ருங்கீதம்பாடுவோருமடையும்‌ பலன்‌. 

துதியுங்கதமுஞ்சோதிமுன்பத்தியாற்‌ 

கெதியினோதடக்கேட்டவர்தாபர 

மதியில்‌கடங்கருமிவரன்பதி 


வதியுமோதனர்க்கென்கொல்வகுப்பதே. 114. 


(வில்வக்குழம்புசிவபெருமானுக்குஅபிஷேகஞ்செய்பும்பலன்‌.) 


மாசில்கூவிளபத்திரமத்தநந் 
தேசுலாம்பீடலிங்கமதற்செயி 
னோேசைநான்மறையோர்க்கயுதம்பசு 


பேசியீந்தபெரும்பயன்பெற்றுளார்‌. 115. 


(சிவபெருமான்சந்நிதியில்யாவர்நடநஞ்செய்யினும்மடையும்பலன்‌.) 


நிருத்தமெந்தைமுன்யாவர்நிகழ்த்தினும்‌ 
விரித்தபாநுவயுதம்விரிகதிர்‌ 
பொருத்துதேரிற்புலவரரம்பையர்‌ 


கருத்தினாடகங்காண்டர்‌சிவபரி. 116. 


ன்‌ 


சிவபுண்ணியத்தெளிவு 


(சிவாகமதாநஞ்செய்வோரடையும்பலன்‌.) 


நிறைந்தவா கமதாநநிகழ்த்திடி 

லறிந்துமற்றறியாமையோடாயினுஞ்‌ 

சிறந்தபாலன்முதற்கொலைதர்ந்துதே 

ருறைந்துநற்சிவலோகம்புகுவரே. 117. 


(சிவனடியாருக்குஆசநங்கொடுப்போரடையும்பலன்‌) 


முண்டகக்கண்முராரியும்போற்றிடு 

மண்டர்கோனன்பர்க்காசநமீந்துளோ 

ரெண்டிகழ்ந்தவிருபதினாயிரங்‌ 

கொண்டவாண்டுமகுபதங்கூடுவார்‌. 118. 


(சிவனடியாரைத்தரிசிபோரடையும்பலன்‌.) 


கங்கைவேணியன்றொண்டரைக்காணுறிற் 

கங்கையாடும்பலன்றருங்காறொழு 

தங்கைநீரினவர்தாள்விளக்தினோ 

ரங்கிசேர்பதிதங்குவரைந்துகம்‌. 119. 


(சிவனடியாருக்குமுகவாசங்கொடுபோரடையும்பலன்‌.) 


கானமார்முகவாசங்கனிவொடு 

மூநமில்சிவபத்தர்க்குதவினோ 

ரானகோடியுகமாயிரந்தழ்‌இ 

ஞாநவேற்குமரன்பதிநண்ணுவார்‌. 120. 


(சிவனடியாருக்குஆசமநம்‌அருக்யெங்கொடுப்போரடையும்பலன்‌.) 


அன்பருக்காசமநமருக்யெ 

மின்பருக்காதியல்வழியந்துளோர்‌ 

துன்பருக்கிநிலத்திற்றுலங்கியே 

பின்பருக்கன்பெரும்பதிநண்ணுவார்‌. 121. 


(சிவபெருமானுக்குக்கருப்டுரத்பங்கொடுபோரடையும்பலன்‌.) 


டொற்புறச்சிவபுண்ணியமேலிடக்‌ 

கர்ப்புரச்சுடர்த்தபமளித்துளோர்‌ 

தற்பரச்சிவசாமரதந்தருஞ்‌ 

சிற்பரச்‌சிவஞாநந்தெளிகுவார்‌. 122. 


ட 


சிவபுண்ணியத்தெளிவு 


(சிவனடியாருக்குவிசிறிகொடுப்போரடையும்பலன்‌.) 


தற்றுவெண்மதியோன்றெொண்டர்க்கின்புறச்‌ 
சாற்றித்தாலவிருந்தந்தழீஇயதோர்‌ 
காற்றினலவர்காயத்தின்வேர்‌ வினை 
மாற்றுவார்வாயுவின்புரமன்னுவார்‌. 


(சிவனடியாரைஸ்நாநஞ்செய்விப்போரடையும்பலன்‌.) 


முத்தன்வேதமுகல்வன்‌சிவனவன்‌ 
பத்தர்பாதம்பணிந்தவர்க்கன்பினாற் 
சுத்தநாநஞ்செய்வித்திடுந்தூயவர்‌ 
புத்தியாற்செய்தபாவங்கள்பொன்றுமே. 


(சிவனடியாருக்குக்கோவணங்கொடுப்போரடையும்பலன்‌.) 


நாற்றமாமலரோனெழினாரணன்‌ 
போற்றுசங்கரனன்பர்க்குப்பொங்கிழை 
யாற்றுகோவணமீந்தவராயிரந்‌ 
தேற்றுகோடியுகஞ்சவலோகரே. 


(சிவனடியார்க்குக்கம்பளங்கொடுப்போரடையும்பலன்‌.) 


நீடுநற்சிவபத்தர்க்குநேசத்தான்‌ 
மூடுகம்பளமீந்திடின்முன்னதி 
னூடுரோமமோரொன்றினுக்கோர்கழஞ்‌ 
சாடகந்தருமப்பலநேருமால்‌. 


சிவனடீியாருக்குப்புலித்தோல்‌ 
மான்றோல்கொடுப்போரடையும்‌ பலன்‌. 


வழுவையின்னுரிவானவனன்பருக்‌ 
குழுவையின்னுரியாதியுதவினோர்‌ 
தழுவுகம்பளத்திற்குமுன்சாற்றிய 
விழுமிதாயபலத்தினைமேவுவார்‌. 


(சிவனடியாருக்குஅந்நம்னட்டுவோரடையும்பலன்‌) 


கூற்றைவென்றகுழகனடியரைப்‌ 
போற்றியந்நம்பொலிவுறவுட்டினோ 
ராற்றுமோர்கற்பமாயிரமோடிமேல்‌ 
வீற்றிருப்பருருத்திரன்மெய்ப்பது. 


123. 


124. 


125. 


126. 


127. 


128. 


சிவபுண்ணியத்தெளிவு 


மூகெயிற்சிவலோகன்முதற்பதி 

யோதுகாலமநேகமுவப்புறிடு 

யேதமில்‌சிவன்போன்றங்கிசைந்தபின்‌ 

னீதிமன்னவராதநிலத்தராய்‌. 129. 


(முன்னிரண்டுசெய்யுளுமிச்செய்யுளுமொருதொடர்‌) 


சிந்திமூலதிமிரமிருவினை 

பந்தம்வீடேன்பதுமூலபாசமு 

மெந்தைபாதத்திணங்குவரேகமா 

யந்தமில்குரவன்றிருவாணையால்‌. 130. 


(சவனடியாருக்குப்பிதுர்திநங்களில்‌அந்நங்கொடுப்போரடையும்பலன்‌.) 


தென்புலத்தவர்நாளிற்றிருவமு 

தன்பினிற்சிவபத்தர்க்கருத்திடிற்‌ 

றுன்பகன்றுபிதிர்க்கள்சுகந்தழீஇ 

யின்பினிற்சிவலோகக்திருப்பரே. 131. 


(சிவனடியாருக்குவாசந்ர்கொடுப்போரடையும்பலன்‌.) 


ஓதுபாடலமுற்பலமாதிய 

ஏதமார்சுகந்தந்தருந்தம்புனன்‌ 

மாதவர்க்குவணங்குவழங்கினோ 

ரேதமில்வருணன்பதமெய்துவார்‌. 132. 


(சிவனடியாருக்குக்கரகங்கொடுப்போரடையும்பலன்‌.) 


பரகதித்துணைபன்பர்பரித்திடக்‌ 

கரகமாதிகரத்தில்வழங்கினோர்‌ 

திருவினுக்கிறைபோற்றிடத்திவ்விய 

வருடகோடிவரத்தொடுமன்னுவார்‌. 133. 


(சிவனடியாருக்குச்சுக்குமுதலியகொடுப்போரடையும்பலன்‌.) 
சொற்பயன்றருசுக்குமுற்பத்திய 
நற்பயன்றருபத்தர்க்குநல்கனோ 


ரற்பகைக்கதிராதபன்போற்றவே 
கற்பமாயிரங்கோடியுங்காண்பரே. 134. 


சிவபுண்ணியத்தெளிவு 


சிவனடியாருக்கெய்தும்‌ வியாதிக்காக 
மருந்துகொடுப்போரடையும்‌ பலன்‌. 


பெருந்தவர்க்குபிணிமருந்தாதியால்‌ 
வருந்திமாற்றிமகழ்ச்சிசெய்தோருக 
நிரந்தகோடிநூறெய்துநிலையராய்த்‌ 


கருந்திமேற்சிவலோகந்தினைப்டரே. 135. 


(சிவனடியாருக்குவிபுதிப்பொட்டகங்கொடுப்போரடையும்பலன்‌.) 


நீதிவெண்டிருநீறுநிறைத்துநற்‌ 
புதியாலயம்பண்ணியர்க்கந்துளோர்‌ 
சதூர்த்தங்கள்‌ செய்பலனெய்துயே 


போதமார்‌ வலோகம்புகுவரே. 136. 


(சிவனடியாருக்குஆகமங்கொடுப்போரடையும்பலன்‌.) வேறு. 


ஒளியாரோசைச்‌சிவாகமத்தைபயுண்மைச்‌சிவஞாநிக்களித்தோர்‌ 
தெளிவாமியல்பிற்றாநவிதஞ்சேரவழங்குந்துறத்தினராய்‌ 
விளியாவரன்போனெடுங்காலம்விருப்புற்றிருப்பர்படிப்போர்கட்‌ 


களியாநிற்போர்க்ககமகிழவளிக்கும்பலமேலறைவாமே. 137. 


படிப்போருக்குஆகமங்கொடுப்போரும்பதிபசு 
பாசத்தினுண்மையறிவோரும்‌ அடையும்‌ பலன்‌. 


அன்னோர்கோடிகோடிதருமதிகமானபுண்ணியத்தை 
முன்னோனியலின்மொழிந்தபடிமுற்றுமடைதல்சத்துயமா 
லின்னோன்மைபுறுஞ்சிவஞாநவியலினியன்முப்பொருடெரிந்தே 


பின்னோகையுடன்பெறும்பலன்றான்‌பேசற்கரியபெருமையதால்‌. 138. 


வேறு. 
(சிவனடியாருக்குருத்திராட்சங்கொடுபோரடையும்பலன்‌.) 


செக்கர்மேனிச்‌சிவனடியார்க்கணி 
யக்கமாலிகையன்புடனல்கினோர்‌ 
நக்கனார்பதநண்ணுவர்நண்ணியே 


மிக்கருத்தரலோகம்விரவுவார்‌. 139. 


ட 


சிவபுண்ணியத்தெளிவு 


(சிவனடியாருக்குக்குடைகொடுப்போரடையும்பலன்‌) 


துண்டவெண்பிறைவேணியன்றொண்டர்க்குத்‌ 
தண்டினோடுயர்சத்திரமீந்தவர்‌ 
கொண்டதங்குலமாதொடும்வேந்தராய்‌ 
மண்டனிற்சதயோசனைமன்னுவார்‌. 


(சிவனடியாருக்குப்பாதுகைகொடுப்போரடையும்பலன்‌.) 


நீங்கலாதுநிறைசிவநேசர்பாற்‌ 
பாங்கனாலணிடாதுகையீந்துளோ 
ரோங்குதேர்முதல்வாகநமூர்ந்துபோய்த்‌ 
கதங்கலாதசிவபுரஞ்சேர்வரால்‌. 


(சிவஞாநகேசிகருபகதேசரெமமில்லாமற்‌ 
சிவபுண்ணியஞ்செய்யிற்பலனில்லை) 


புங்கமாஞ்சிவபுண்ணிபந்தேசிகர்‌ 
தங்கள்வாக்குபதேசமதன்றியே 
யிங்யெற்றினிரும்பயனில்லையாய்‌ 
மங்குமென்னும்வரன்புகலாகமம்‌. 


(உத்தமமத்திகமஅத மதேசிகர்‌) வேறு. 


ஆகமத்திலிருபத்தையாயிரநற்சுலோக 
மறிந்ததேசிகன்கநிட்டனைம்பதினாயிரந்தான்‌ 
மோகமறவாராய்ந்ததேசிகன்மத்திமனே 
முறைமையினாலோரிலக்கமுயன்றவனுத்தமனே 
யேகனமலேசனருள்காமிகமுன்னாக 
வியம்பியிடுமிருபத்தெட்டாகமத்துமிஃதே 
பாகமிகுசாரார்ச்சாரம்மெனவோரியலைப்‌ 
படித்துணர்ந்தோனியல்களெல்லாம்படித்துணர்பண்டிதனே. 


முற்றிற்று. 


140. 


141. 


142. 


143. 


ல 


